





முகவுரை 


கோவை தமிழ்‌ வாசகம்‌? என்னும்‌ இப்பாடநூல்‌ 
வரிசை, கடைசியாக 1939-ஆம்‌ ஆண்டில்‌ ஆரம்ப வகுப்புகட்‌ 
கென்று கல்வித்துறையினர்‌ வெளியிட்டூள்ள பாடவியலை 
முற்றிலும்‌ தழுவி முறைப்படி அமைந்துள்ளது. அப்பாட 
வியலில்‌ கண்டுள்ள ஒவ்வொரு குறிப்பும்‌ இவ்வரிசையில்‌ 
சிறப்பிடம்‌ பெற்றுள்ளது. மொழிப்‌ பயிற்சி பற்றிய பொது 
விதிகளையும்‌, பொருட்‌ பயிற்சி பற்றிய சிறப்பு விதிகளையும்‌ 
கருத்திற்‌ கொண்டு அவற்றோடு சிறிதும்‌ முரண்படா வகையில்‌ 
இஃது ஆக்கப்பட்டுள்ளது. 

முதல்‌ வகுப்பில்‌ பெற்ற வாய்மொழிப்‌ பயிற்சியை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு, வேறு பல பொருள்களைப்‌ ப ற்றிப்‌ 
புதுச்‌ சொற்களை அறிந்து பயன்படுத்தி உரையாடல்‌, சிறு 
சம்பவங்களைக்‌ கோவையாகசீ சொல்லல்‌, படித்தல்‌, மவுன 
மாகப்‌ படித்தல்‌, எழுதுதல்‌ ஆகியவற்றில்‌ பயிற்சி பெறுதற்கு 
இயன்ற முறையில்‌ பாடங்களும்‌, பயிற்சிகளும்‌, படப்‌ பயி ற்சி 
களும்‌ பிறவும்‌ இவ்வரிசையில்‌ சிறப்பாக அமைந்துள்ளன. 
சிறுவர்களின்‌ சொல்லறிவும்‌ பேச்சுப்‌ பயிற்சியும்‌ உரம்பெறு 
தற்கு உறுதுணையாதற்‌ பொருட்டுப்‌ பாடங்கள்‌ பெரிதும்‌ 
உரையாடல்‌ முறையிலேயே எழுதப்பட்டுள்ளன. சிறுவர்கள்‌ 











1. பார்ப்பதைச்‌ சொல்‌ 











9 


3. கட்டளை 


குழந்தைக்குப்‌ பால்‌ கொடு 
பாலுக்குப்‌ பணம்‌ கொடு 
பணம்வைக்கப்‌ பெட்டி கொடு . 
பெட்டிக்குசீ சாவி கொடு 


க 





யூ பய்‌ ] யய்றிலி 


ஈரா உடுக்க உடை வாங்கு 

0). உடைக்கு நூல்‌ வாங்கு 

ப - நூலுக்குப்‌ பஞ்சு வாங்கு 
ஷ்‌ பஞ்சு நூற்க ராட்டை வாங்கு 

து யன்‌ ராட்‌. ல்‌ றிர்ரி 





வபய்‌ ்‌ ட்‌ ்‌ 


டு ட 
வ] 

டு 

00% 

ட்‌ ல 
ஷி ஸ்‌ 3) 


ர்‌ 
ட்‌ 
ட 


3 
வல ட அவ கப ரக்‌ 
வட ழந்ததள்‌ சசி அந. 


ஈட்‌ 


இடுப்பில்‌ ஆடையைக்‌ கட்டு 6 


ஆடையை மூட்டை கட்டு ள்‌ .] 
மூட்டையை வண்டியில்‌ ள்‌ 





1 


ரப்‌ 


கட்டு _ ழ்‌ | ்‌ 


ஷு 
யு 
9 ட அ 
- ்‌ 
வண்டியில்‌ மாட்டைக்‌ கட்டு : ப்ட்‌ 





7 


7. காலம்‌ 





மரத்தில்‌ கி இருந்தது 
கிளையில்‌ கொம்பு இருந்தது 
கொம்பில்‌ கூடு இருந்தது 






ட 
கடு 
௬௩ 


இ ஞ்‌ ட அத 
௨ ்‌ அண்னா 


பிம்‌ 


| வழியில்‌ குளம்‌ இருக்கிறது 
குளத்தில்‌ தாமரை இருக்கிறது 
தாமரையில்‌ பூ இருக்கிறது 





டம. 
்‌ 
்‌ 8 


ன்‌ 


ப்‌ 


(ம 

ப 

்‌ ர்‌ 
| 

்‌ 


புற்றில்‌ பாம்பு இருக்கும்‌ வித விந்ரு, 411 
ஏ ௦ ௦ ௦. ௦ ல்‌ 1 ்‌ 4 17 ய்‌ டி ர 

பாம்புக்குப்‌ பல்‌ இருக்கும்‌ தி பட்‌ பர 

பல்லில்‌ விஷம்‌ இருக்கும்‌ ஷ்‌ ஜே 








9 


9. கேள்வியும்‌ பதிலும்‌ 


தம டச்‌ 
22 அ அன்ற 


இ ர்‌ 





நான்‌ ஒரு மாணவன்‌. 

நீ வேகமாக நட. 

நீ என்ன செய்கிறாய்‌ ₹ 

நான்‌ வேகமாக நடக்கிறேன்‌. 
நீ மெதுவாக நட. 

நீ என்ன செய்கிறாய்‌ ₹ 

நான்‌ மெதுவாக நடக்கிறேன்‌. 
நீ புத்தகத்தை எடு. 

நீ என்ன செய்தாய்‌ 





10. கேள்வியும்‌ பதிலும்‌ 


நீ எங்குப்‌ போகிறாய்‌ ?₹ 

நான்‌ பள்ளிக்கூடம்‌ போகிறேன்‌. 
உன்‌ பள்ளிக்கூடம்‌ எது? 
என்‌ பள்ளிக்கூடம்‌ அது. 

நீங்கள்‌ எங்குப்‌ போகிறீர்கள்‌ ₹ 
நாங்கள்‌ விளையாடப்‌ போகிறோம்‌. 
உங்கள்‌ ஆசிரியர்‌ எங்கே? ப 
எங்கள்‌ ஆசிரியர்‌ முன்பே போனார்‌. 


1789_2 “ஆ 








12. கோழி 


கோழீ கோமீ வா வா 
கொக்கோ கோ என்று வா 
கோழ்‌ீ ஓடி வா வா 
கொண்டைப்‌ பூவைக்‌ காட்டு வா 
குத்திச்‌ சண்டை செய்யவோ 
குப்பை கிண்டி மேயவோ 
கத்தி போலுன்‌ கால்‌ விரல்‌ 
கடவுள்‌ தந்து விட்டனர்‌ ₹ 
காலை கூவி எங்களைக்‌ 
கட்டில்‌ விட்டெ முப்புவாய்‌ 
வேலை செய்ய ஏவுவாய்‌ 
வெற்றி கொண்ட கோழியே ! 
--தேசிக விநாயகம்‌ பிள்ளை. 





துங்கை :-அண்ணா! நீ ஏன்‌ இன்று பள்ளிக்‌ 
கூடம்‌ போகவில்லை ? 

அண்ணன்‌ :-இன்று ஞாயிற்றுக்‌ கிழமை. 
இன்று பள்ளிக்கூடம்‌ இல்லை. ஞாயிற்றுக்‌ 
கிழமை பள்ளிக்கூட விடுமுறை நாள்‌ 
ஆரும்‌. 

தங்கை :-நாளை என்ன கிழமை அண்ணா? 

அண்ணன்‌ :-நாளை திங்கள்‌ கிழமை, நாளை 
பள்ளிக்கூடம்‌ உண்டு. 

தங்கை :--எந்த எந்தக்‌ கிழமைகளில்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌ உண்டு? 


15 


அண்ணன்‌ :-திங்கள்‌ கிழமை, செவ்வாய்க்‌ 
கிழமை, புதன்‌ கிழமை, வியாழக்‌ கிழமை; 
வெள்ளிக்‌ கிழமை ஆகிய வந்து நாள்க 
ளிலும்‌ முழு நாளும்‌ பள்ளிக்கூடம்‌ 
உண்டு. சனிக்கிழமை அன்று காலையில்‌ 
மாத்திரம்‌ பள்ளிக்கூடம்‌ நடக்கும்‌ ; மாலை 
யில்‌ நடவாது. 

தங்கை :-கிழமைகள்‌ எத்தனை அண்ணா ₹ 

அண்ணன்‌ :-ஞாயிறு, திங்கள்‌, செவ்வாய்‌, 
புதன்‌, வியாழன்‌, வெள்ளி, சனி எனக்‌ 
கிழமைகள்‌ ஏழு ஆகும்‌. ஏழு நாள்கள்‌ 
கொண்டது ஒரு வாரம்‌ எனப்படும்‌. 

பயிற்சி 
1. கிழமைகளை ஞாயிறு முதல்‌ வரிசையாகச்‌ சொல்‌. புதன்‌ 


முதல்‌ ஒரு வார நாள்களைசீ சொல்‌. 


2. கோடிட்ட இடங்களில்‌ பொருத்தமான வார்த்தைகளை 
அமைத்து வாசி. 


0) நாள்கள்‌ கொண்டது ஒரு வாரம்‌. ப 

(2) --- கிழமை பள்ளிக்கூட மை? நாள்‌ ஆகும்‌. 
(3) திங்கள்‌ கிழமை பள்ளிக்கூடம்‌ 
(4) ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம்‌ 


3. உண்டு % இல்லை--இச்‌ சொற்களைக்‌ குறித்துக்‌ கொள்‌. 
இவற்றை வெவ்வேறு வாக்கியங்களில்‌ வைத்துசீ 
சொல்லப்‌ பழகு. 


4. அண்ணன்‌ - அக்காள்‌, தங்கை- தம்பி, இவற்றைக்‌ 
குறித்‌ துக்கொள்‌. 
5. நடக்கும்‌ - நடவாது, இவற்றைக்‌ குறித்துகீ கொள்‌. 











ப்ரீ 


- புரட்டாசி மாதம்‌ அல்லவா? இந்த 
மாதத்தில்‌ திருப்பதியில்‌ பெரிய திருவிழா 
. நடக்கும்‌. அவர்கள்‌ அதற்குப்‌ போகி 
றரீகள்‌. 
மகன்‌ :-இது புரட்டாசி மாதமா £₹ மாதம்‌ என்‌ 
றல்‌ என்ன அம்மா $₹ 
தாய்‌ :-முன்‌. பாடத்தில்‌ வாரத்தைப்‌ பற்றிப்‌ 
படித்தாய்‌ அல்லவா £ அந்த. வாரங்கள்‌ 
நான்கு கொண்டது ஒரு மாதம்‌ ஆகும்‌, 
. ஒரு மாதத்திற்கு முப்பது நாள்கள்‌. 
மகன்‌ :-முன்‌ மாதம்‌ என்ன மாதம்‌? 
தாய்‌ :-முன்‌ மாதம்‌ ஆவணி மாதம்‌. 
மகன்‌ :-அடுத்த மாதம்‌ என்ன மாதம்‌? 
தாய்‌ :-அடுத்த மாதம்‌ ஐப்பசி மாதம்‌. 
மகன்‌ :-மாதங்கள்‌ எத்தனை அம்மா ? 
தாய்‌ :-சித்திரை, வைகாசி, ஆனி), ஆடி, 
ஆவணி, புரட்டாசி, லீப்பசி, கார்த்திகை, 
மார்கழி, தை, மாசி, பங்குனி என மாதங்‌ 
கள்‌ பன்னிரண்டு ஆகும்‌. பன்னிரண்டு 
மாதங்கள்‌ சேர்ந்தது ஒரு வருஷம்‌ ஆகும்‌. 


18 


மாதம்‌ திருப்பதி கடவுள்‌ எத்தனை 

முப்பது முன்‌ அடுத்த சித்திரை 

வைகாசி ஆனி ஆடி ஆவணி 

புரட்டாசி லப்பசி கார்த்திகை மார்கழி 

தை மாசி பங்குனி வருஷம்‌ 
பயிற்சி 

1. மாதங்களில்‌ முதல்‌ மாதம்‌ எது? கடைசி மாதம்‌ 


எது? 

டத்தில்‌ சித்திரையிலிருந்து வரிசையாகசீ 
சொல்‌. 

மப்பசி மாதம்‌ தொடங்கிப்‌ பன்னிரண்டு மாதங்‌ 
களைச்‌ சொல்‌. 

. மாதத்திற்கு முன்‌ மாதம்‌ எது? பின்‌ மாதம்‌ 


ர கிருஷ்ண ஜயந்தி, சரஸ்வதி பூஜை - இப்‌ 
பண்டிகைகள்‌ எந்தெந்த மாதங்களில்‌ வருகின்றன? 
புரட்டாசி, கார்த்திகை, தை- இந்த மாதங்களில்‌ 
வரும்‌ பண்டிகைகளைசீ சொல்‌. 
ஒரு வருஷத்திற்கு எத்தனை நாட்கள்‌? எத்தனை 
வாரங்கள்‌ ? கணக்கிட்டுச்‌ சொல்‌. 
இனத்தைசீசேராத வார்த்தைகளை நீக்கிவிட்டு வாசி. 
(1) பச்சை, நீலம்‌, இனிப்பு, மஞ்சள்‌. 
(2) கைப்பு, புளிப்பு, கார்ப்பு, சிவப்பு. 
(3) திங்கள்‌, வியாழன்‌, ஆனி, சனி. 
(8) தை, பங்குனி, ஆவணி, செவ்வாய்‌. 


"பெரிய % சிறிய- இசீசொற்களைக்‌ குறித்துக்கொள்‌. 


இவற்றை வாக்கியங்களில்‌ வைத்துசீ சொல்லப்‌ 
பழகு. 


19 
1௦. பண்டிகைகள்‌ 


போர ஷய 
பம்கவி 272122 20 அ 


௫ 





குட அகட 

ம ட னைக ர படம்‌ 

அகதல்த்தத கவல்‌ 
ம்‌] 


ன ம்‌ 
எர வ னாமள | 00 


| தவத வ க்கிக்‌ 


1 
ப 


$ (ஜன ம ல்‌ [1 இஷ ந ணை 1 
த [நள அ நாடு அவதள டர 


்‌ 0 141 ட ப சன ்‌ டட 
ப பலன்‌ மம ன வரி 252 எவ்‌ ரா 
கீ ரவா கா ர ம அல லு ணை 


அட 


11 எபி! 7 ன்‌ க்‌ 


| லு ப 


ப 4 
ரி 
ல ம | 





16. ஆகாயம்‌ 


மகள்‌ :--அப்பா ! அதோ ஆகாயத்தைப்‌ பாருங்‌ 
கள்‌. சந்திரன்‌ வெள்ளித்‌ தட்டுப்‌ போல வட்டமாகத்‌ 
தோன்றுகிறது ! 

தந்‌ைத :--ஆமாரம்‌. இன்று பெளர்ணமி அல்‌ 
லவா? சந்திரன்‌ வட்ட வடிவமாகத்தான்‌ தோன்றும்‌. 

மகள்‌ :--பெளர்ணமி என்றால்‌ என்ன அப்பா ₹ 

தந்‌ைத :-- சந்திரன்‌ பூரணமாகதீ தோன்றும்‌ 
நாளுக்குப்‌ பெளர்ணமி என்பது பெயர்‌. அன்று 
சந்திரன்‌ மூளி இல்லாமல்‌ வட்டமாகத்‌ தோன்றும்‌. 

மகள்‌ :--ஆமாம்‌ அப்பா ! இரண்டு நாள்களுக்கு 
முன்‌ சந்திரன்‌ இப்படிதீ தோன்றவில்லை. மூளியாகதீ 


21 


தான்‌ தோன்றியது. சந்திரன்‌ நாளை இப்படி வட்ட 
மாகத்‌ பதானறுக்தோ அப்பா ? 


தந்‌ைத :- தோன்றாது. அது நாளையிலிருந்து 
தேய்ந்துகொண்டே போகும்‌. அப்பொழுது அதற்குத்‌ 
தேய்பிறை என்பது பெயர்‌, 


மகள்‌ :-- சந்திரன்‌ முழுதும்‌ ச. நாளும்‌ 
உண்டோ ₹ 


தந்‌ைத :--உண்டு. அந்த நாளுக்கு அமாவாசை . 
என்பது பெயர்‌. அன்று ஒரே இருளாக இருக்கும்‌. 


மகள்‌ :--பிறகு என்ன ஆகும்‌? மீண்டும்‌ 
தோன்றாமலே போய்‌ விடுமோ ? 


தந்‌ைத :--இல்லை. மறுநாள்‌.முதல்‌ அது சிறிது 
சிறிதாகத்‌ தோன்றி வளரும்‌. அப்பொழுது அது 
வளர்பிறை எனப்படும்‌. சந்திரன்‌ வெளிச்சத்திற்கு 
என்ன பெயர்‌ தெரியுமா உனக்கு ? 


மகள்‌ :--ஓ ! தெரியுமே. நிலா என்பது பெயர்‌. 
தந்‌ைத :--சரி. சூரியன்‌ வெளிச்சத்திற்கு 


என்ன பெயர்‌ ?₹ 


மகள்‌ --இது தெரியாதோ அப்பா! வெய்யில்‌ 
என்பது பெயர்‌, நிலா .குளிர்சீசியாக இருக்கிறது. 
வெய்யில்‌ நிலவைப்‌ போலக்‌ குளிர்சீசியாக இராது. 


22 


அது வெப்பமாக -இருக்கும்‌. அப்பா! சந்திரன்‌ எப்‌ 
பொழுது மறையும்‌ ₹ 

தந்த :-- சந்திரன்‌ காலையில்‌ மறையும்‌. சந்‌ 
திரன்‌ எப்பொழுது தோன்றும்‌? எப்பொழுது 
பிரகாசிக்கும்‌ ? 


மகள்‌ :-- சந்திரன்‌ மாலையில்‌ தோன்றும்‌. இரவில்‌ 
பிரகாசிக்கும்‌. 
தந்‌ைத :--சூரியன்‌ எப்பொழுது தோன்றும்‌ :₹ 
எப்பொழுது பிரகாசிக்கும்‌ ? எப்பொழுது மறையும்‌ ₹ 
மகள்‌ :-- சூரியன்‌ காலையில்‌ தோன்றும்‌. 
பகலில்‌ பிரகாசிக்கும்‌. மாலையில்‌ மறையும்‌. 


தந்‌ைத :--ஆகாயம்‌ நீல நிறமாக விளங்கு 
கின்றது. சந்திரனும்‌ நக்ஷத்திரங்களும்‌ ஆகாயதீ 
திற்கு அழகு செய்கின்றன. அவை இல்லாவிட்டால்‌ 
ஆகாயத்திற்கு இவ்வளவு அழகு ஏது 5 


ஆகாயம்‌ அமாவாசை பகல்‌ 
வெள்ளி நிலா இரவு 
வெய்யில்‌ நக்ஷத்திரம்‌ வட்டம்‌ 
குளிர்ச்சி மேகம்‌ பெளர்ணமி 
வெப்பம்‌ வெளிச்சம்‌ தேய்பிறை 


பிரகாசிக்கும்‌ அழகு வளர்பிறை 


ட 
்‌ பயிற்சி 
கோடிட்ட இடங்களைப்‌ பூர்த்தி செய்து வாசி. 
(1 சந்திரன்‌ பூரணமாகத்‌ .தோன்றும்‌ நாளுக்கு ----௮௮ 
என்பது பெயர்‌. 
(2) சந்திரன்‌ தோன்றாத நாளுக்கு 
(3) சந்திரன்‌ இரவில்‌ 
(3) சூரியன்‌ காலையில்‌ 
(5) சந்திரன்‌ 
(6) சூரியன்‌ 
(2) சூரியன்‌ பகலில்‌ 
(8) சந்திரன்‌ பகலில்‌ 


என்பது பெயர்‌. 











தோன்றும்‌. 








மறையும்‌. 








சந்திரனைவிட, நக்ஷத்திரங்களைவிட, குறைவு, அதிகம்‌--இவற் 
நில்‌ பொருத்தமானதைக்‌ கோடிட்ட இடத்தில்‌ சேர்த்து வாசி. 
(1) நக்ஷத்திரங்கள்‌ மிகவும்‌ சிறியவை. 

(2) சந்திரன்‌ 
(3) சந்திரனுக்குச்‌ சூரியனைக்‌ காட்டிலும்‌ வெளிச்சம்‌ 
(4) சந்திரனுக்கு . நக்ஷத்திரங்களைக்‌ காட்டிலும்‌ வெளிச்சம்‌ 








மிகவும்‌ பெரியது. . 








தேய்பிறை % வளர்‌ பிறை, குளிர்ச்சி % வெப்பம்‌, காலை % 
மாலை, 'இரவு % பகல்‌, பெரியது % சிறியது, குறைவு % 
அதிகம்‌--இச்சொற்களைக்‌ குறித்துக்‌ கொள்‌. 
தந்த - தாய்‌, மகள்‌ - மகன்‌--இவற்றைக்‌ குறித்துக்கொள்‌. 
தோன்றும்‌ - தோன்றாது--இவற்றைக்‌ கு றித்துக்‌ கொள்‌. 





ல 


டி 





“33 வவிய மச்சி 
வ ட 
ர வட யய தத்‌ 


ல 


|| 


வ கவ்‌ வப - 


| 
| 






அவல அபணவகன்‌... மெய 


5 ர] 


சி 





7/7 


திசை என்பது பக்கம்‌. நம்மைசீ சந்றிலும்‌ 
கடு பக்கங்கள்‌ உள்ளன. நீ எழுந்து நில்‌. உனக்கு 
ட இருப்பது முன்பக்கம்‌; பின்‌ இருப்பது பின்பக்கம்‌; 
வலக்கைப்‌ பக்கம்‌ இருப்பது வலப்பக்கம்‌; இடக்கைப்‌ 
பக்கம்‌ இருப்பது இடப்‌ பக்கம்‌. 
சூரியன்‌ உதிக்கும்‌ பக்கம்‌ கிழக்கு ஆகும்‌. சூரி 
யன்‌ அஸ்தமிக்கும்‌ பக்கத்தை மேற்கு என்கிறோம்‌. 
கிழக்குக்கு எதிர்ப்‌ பக்கம்‌ மேற்கு. மேற்குக்கு எதிர்ப்‌ 
பக்கம்‌ கிழக்கு. சூரியன்‌ காலையில்‌ கிழக்குத்‌ திசை 
யில்‌ தோன்றுகிறது. அது மாலையில்‌ மேற்குத்‌ திசை 
யில்‌ மறைகிறது, ப | 
நீ சூரியன்‌ தோன்றும்‌ திசையை நோக்கி நில்‌. 
உனக்கு மூன்‌ இருப்பது கிழக்கு; பின்‌ இருப்பது 


சழ அரசி 


௩. 

* அனவ கடி ன்‌ 3 கூ) %. 
3 பி * ந்‌ $*, | அஷ... ்‌ ்‌ 
7 3 கட்ட ்‌ ? ல ௫ ்‌ ஸ்ம்கி 


சலம்‌ யலி 





26 


மேற்கு; உன்‌ வலக்கைப்‌ பக்கம்‌ தெற்கு ஆகும்‌; இடகீ 
கைப்‌ பக்கம்‌ வடக்கு ஆகும்‌. நீ சூரியன்‌ மறையும்‌ 
திசையை நோக்கி நில்‌. உனக்கு முன்னால்‌ இருப்பது 
மேற்கு; பின்னால்‌ இருப்பது கிழக்கு; உன்‌ வலக்கைப்‌ 
பகீகம்‌ வடக்கு; இடக்கைப்‌ பகீகம்‌ தெற்கு. 

வடக்குக்கு எதிரான திசை தெற்கு. தெற்குக்கு 
எதிரான திசை வடக்கு. ஆகவே கிழக்கு, மேற்கு 
வடகீகு, தெற்கு எனத்‌ திசைகள்‌ நான்கு ஆகும்‌. 


திசை வலக்கை கிழக்கு தோன்றும்‌ 

இடக்கை மேற்கு மறையும்‌ முன்‌ பகீகம்‌ 

எதிர்ப்‌ பக்கம்‌ வடக்கு பின்‌ பக்கம்‌ அஸ்தமிக்கும்‌ 

தெற்கு உதிக்கும்‌ முன்னால்‌ பின்னால்‌ 
பயிற்சி 


1, இப்‌ படத்தை மவுனமாக வாசி. 
இதில்‌ சொல்லியுள்ளபடி செய்து திசைகளைக்‌ கண்டுபிடி. 
3. இவற்றைக்‌ குறித்துக்‌ கொள்‌ : 
முன்‌ % பின்‌, வலம்‌% இடம்‌, உதிக்கும்‌ அஸ்தமிக்கும்‌ 
தோன்றும்‌ % மறையும்‌. 
4. சூரியன்‌ காலையில்‌ திசையில்‌ தோன்றுகிறது. 
சூரியன்‌ மேற்குத்‌ திசையில்‌ 
5. நான்‌ நடக்கிறேன்‌ -- இதே போல்‌ கீழே கோடிட்ட இடங்‌ 
களில்‌ * நட? என்னும்‌ சொல்லை அமைத்து வாசி. 


இ 





























நாங்கள்‌ அவள்‌ 

நீ அவர்கள்‌ 
நீங்கள்‌ அது 

அவன்‌ அவை யவ 





27 











பி 


[ 








ட) 









்‌ றய பஷ ்‌ 
்‌ க ணடலு க வை 


2-௮ 
மகடடபட ப பனக 2 


படட... 








சுந்தரி :--மேரி, தாஜ்பீபி, வாருங்கள்‌ ! காலை 
வேளையில்‌ எங்குப்‌ புறப்பட்டீர்கள்‌ ? 

மேரி :--எங்கும்‌ இல்லை. இன்று ஞாயிற்றுக்‌ 
“கிழமை அல்லவா ? சிநேகிதர்களைப்‌ பார்தீதுப்‌ பேசவே 
வந்தோம்‌. இதுதான்‌ உங்கள்‌ வீடோ ? 

சுந்தரி :--ஆமாம்‌. இது தெரியாதோ உனக்கு ? 

மேரி :--தெரியாது. இன்றுதான்‌ முதன்முத 
லாகப்‌ பார்க்கிறேன்‌. உங்கள்‌ வீட்டில்‌ யார்‌ யார்‌ 
இருக்கிறார்கள்‌ ? 





சுந்தரி :- எங்கள்‌ வீட்டில்‌ பாட்டனார்‌, பாட்டி 
யார்‌, தந்தையார்‌, தாயார்‌, அண்ணன்‌, இரண்டு தம்பி 
1789-3 


26 


மார்‌, இரண்டு அக்காள்மார்‌, தங்கை, கைக்குழந்தை 
இவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

தாஜ்பிபி :--உங்கள்‌ குடும்பம்‌ மிகவும்‌ பெரிய 
குடும்பம்‌. எங்கள்‌ குடும்பம்‌ அவ்வளவு பெரியது 
அன்று. மேரி! உங்கள்‌ குடும்பம்‌ மிகவும்‌ வ்‌ 
குடும்பம்‌ அல்லவா ? 


மேரி :--எங்கள்‌ குடும்பம்‌ சுந்தரியின்‌ ட 
்‌்‌ பத்தைவிடச்‌ சிறியதுதான்‌. ஆனால்‌ உங்கள்‌ 
குடும்பத்தைக்‌ காட்டிலும்‌ பெரியது. சுந்தரி! அவர்கள்‌ 
எல்லோரும்‌ இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள்‌ ₹ 

௬ ந்தரி :--ஒரு தம்பி தெருவில்‌ விளையாடுகிறான்‌. 
மற்றொரு தம்பி தோட்டவேலை செய்துகொண்டு 
இருக்கிறான்‌. அண்ணன்‌ கம்பங்‌ கொல்லையைசீ 
சுற்றிப்‌ பார்க்கப்‌ போயிருக்கிறான்‌. தங்கை தொட்டில்‌ 
ஆட்டுகிறாள்‌. ஒரு அக்காள்‌ வீதியில்‌ கோலம்‌ 
இடுகிறாள்‌. இன்னொரு அக்காள்‌ சமையல்‌ அறையை 
மெழுகிக்கொண்டு இருக்கிறாள்‌. நான்‌ இந்நேரம்‌ வீடு 
பெருக்கினேன்‌. பாட்டனார்‌ ராட்டையில்‌ நால்‌ 
நூற்கிறார்‌. பாட்டியார்‌ மாவு அரைக்கிறாள்‌. தாயார்‌ 
தோட்டத்தில்‌ பாதீதிரம்‌ கழுவுகிறாள்‌. தந்தையார்‌ 
வயலைச்‌ சுற்றிப்‌ பார்க்கப்‌ போனார்‌. அவர்‌ வரும்போது 
வீட்டுக்கு வேண்டும்‌ சாமான்களும்‌, காய்கறிகளும்‌ 
வாங்கி வருவார்‌. தந்தையார்‌ குடும்பதீதிற்குத்‌ தலைவர்‌. 
அவர்‌ வெளி வேலைகளைக்‌ கவனிப்பார்‌. தாயார்‌ 
குடும்பத்‌ தலைவியார்‌. அவர்‌ வீட்டு வேலைகளைக்‌ 








31 


மாக இருக்கிறது பார்‌. அதோ சுவரில்‌ சரஸ்வதி, 
திருவள்ளுவர்‌, பாரதியார்‌ இவர்களுடைய படங்கள்‌ 
இருக்கின்றன. 

சுந்தரி :--இது எங்கள்‌ படுக்கை அறை. கட்டில்‌ 
மெதீதை தலையணைகள்‌ இருக்கின்றன. கொசுவலை, 
போர்வை, பாய்‌, விசிறி, விளக்கு, தண்ணீர்‌ கூஜா 
முதலியவையும்‌ உள்ளன. 


தாஜ்பிபி :--நல்ல அறை. காற்று நன்றாக 
வீசுகிறது. பெரிய ஜன்னல்கள்‌ உள்ளன. இப்படிப்‌ 
பட்ட காற்றோட்டம்‌ உள்ள அறைதான்‌ .படுக்கைக்குத்‌ 
தகுந்தது. மேரி! சுவரில்‌ இராமன்‌, கிருஷ்ணன்‌, சிவ 
பெருமான்‌, முருகன்‌, விநாயகர்‌, இலக்ஷ்மி இவர்க 
ளஞூடைய படங்களைப்‌ பார்‌ ! 


சுந்தரி :--இது கூடம்‌, தம்பியும்‌ தங்கையும்‌ 
ஊஞ்சல்‌ ஆடுகின்றனர்‌. தொட்டிலில்‌ குழந்தை 
தூங்குகிறது, 

மேரி : இதோ சுவரில்‌ பார்‌ 1 இராம கிருஷ்ணர்‌, 
விவேகாநந்தர்‌, ஏசுநாதர்‌, முஹம்மது நபி, புத்தர்‌, 
மஹாதீமா காந்தி, ஜவஹர்லால்‌ நேரு, ராஜேந்திரர்‌, 
ராஜாஜி இவர்களுடைய படங்கள்‌ இருக்கின்றனவே ! 
அதோ பார்‌ ! எவ்வளவு அழகான பொம்மைகள்‌ ! 

சுந்தரி :--அவை கொலுப்‌ பொம்மைகள்‌. நவ 
ராதீதிரிப்‌ பண்டிகையின்போது. நாங்கள்‌ பொம்மைக 
கொலு வைப்போம்‌. 











35 


தாஜ்பீபி :- சாணத்தில்‌ கொசுவும்‌ ஈயும்‌ மொய்கீ 
கின்றனவே. யோ! காலில்‌ எறும்பு கடிக்கி றது. 
வாருங்கள்‌ போய்விடலாம்‌. 

சுந்தரி :--அதோ இடையன்‌ வருகிறான்‌. அவன்‌ 
பால்‌ கறகீக வருகிறான்‌. அவனோடு அவன்‌ வளர்க்கும்‌ 
நாயும்‌ வருகிறது. அவன்‌ கன்றை அவிழ்தீது 
விடுவான்‌. கன்று பால்‌ உண்ட பிறகு அவன்‌ அதைப்‌ 
பிடிதீதுகீ கட்டுவான்‌. பசுவின்‌ கால்களைக்‌ கயிற்றால்‌ 
அணைவான்‌. செம்பில்‌ பாலைக்‌ கறப்பான்‌. பிறகு 
கன்றை அவிழ்தீது விட்டுவிடுவான்‌. அதோ கன்று 
அவனைப்‌ பார்தீதுவிட்டது. அது என்ன பாடூ படு 
கிறது பார்‌ ! 

மேரி :--அவன்‌ ஏன்‌ கைகளைக்‌ கழுவிக்‌ கொள்ளு 
கிறான்‌ ? 

சுந்தரி அழுக கையால்‌ பால்‌ கறந்தால்‌ 
பால்‌ கெட்டுவிடாதா ? அதனால்‌ அவன்‌ கைகளைசீ 
சுதீதம்‌ செய்து கொள்ளுகிறான்‌. 

மேரி :--அப்படியானால்‌ செம்பைகீ கழுவ 
வேண்டாமா ₹ 

சுந்தரி :--நான்‌ எழுந்ததுமே பால்‌ செம்பைகீ 
கழுவிச்‌ சுதீதம்‌ செய்து வைத்தேன்‌. 

மேரி :--அப்படியானால்‌ சரிதான்‌. 

சுந்தரி :--இது தோட்டம்‌. அது தோட்டக்‌ 
கிணறு. அதில்‌. ராட்டினமும்‌ ஏற்றமும்‌ இருக்‌ 
கின்றன. தோட்டதீதில்‌ தென்னை, வாழை, மா, பலா 

















41 


புலி நரியை அழைத்து, 
(பொறியைத்‌ திறக்காமலே 
போய்‌ விடுகிறீர்களே ? 
என்றது. நரி, “சற்றுப்‌ 
பொறு, வேடன்‌ வருவான்‌ . 
அவன்‌ திறந்து விடுவான்‌? 
என்று சொல்லி விட்டுதீ 
தன்‌ இருப்பிடதீதை நோக்‌ 
கிசீ சென்றது. வழிப்‌ 
போக்கனும்‌ உயிர்‌ பிழைத்து ஊர்‌ போய்சீ சேர்‌ ந்தான்‌. 


பவப்‌ கவல வக்‌ 
வவலட வ வ வி 
ட வ 


ணவ வக்ப்‌ அவக 


க்கு ப 


வமல்‌, 
்‌ ல: 


லள வைன கன 

ணவ ன ன்னை எர 

ஒலி வஸு ஆலு 
டு 


வல்லபி வவட வ 
0 





விடைசொல்‌ : 

(1) புலி எப்படி பொறியிலிருந்து வெளிப்பட்டது ₹ 

(2) நரி செய்த தந்திரம்‌ என்ன ?₹ 

(3) வழிப்போக்கன்‌ புலியினிடமிருந்து தப்பியது எப்படி ? 

(3) இந்தக்‌ கதையிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய்‌ ₹ 
பயிற்சி 

இந்தகீ கதையை மவுனமாக வாசி. 

இந்தக்‌ கதையைப்‌ புலி சொல்லுவதாகசீ சொல்‌. 

இந்தக்‌ கதையை வழிப்போக்கன்‌ சொல்லுவதாகச்‌ சொல்‌. 

இந்த கதையை நரி சொல்லுவதாகச்‌ சொல்‌. 

நரியின்‌ தந்திரத்தைப்‌ பற்றி உனக்குத்‌ தெரிந்த வேறு ஒரு 

கதை சொல்‌. 


வவ வவ பக 


6. இவற்றை மவுனமாக வாசி. 
இடையன்‌--இடைச்சி 
வண்ணான்‌--வண்ணாத்தி 
தட்டான்‌--தட்டாத்தி 
குயவன்‌--குயத்தி 
குறவன்‌--குறத்தி 





43 
ப்‌ 22. வீட்டு மிருகங்கள்‌ . 


மிருகங்களில்‌ பலவகை உண்டு. சில மிருகங்களை 
வீடுகளில்‌ வளர்க்கிறோம்‌. சில மிருகங்கள்‌ காடுகளில்‌ 
வசிக்கின்றன. ப௬, ஆடு, நாய்‌, பூனை, கழுதை, 
முதலியவை வீட்டு மிருகங்கள்‌. சிங்கம்‌, புலி, கரடி, 
யானை முதலியவை காட்டு மிருகங்கள்‌. 


ப௬ு : பசு சாதுவான பிராணி. பசு பால்‌ 
கொடுக்கும்‌. பசுவின்‌ பால்‌ உடம்புக்கு நல்லது. பால்‌ 
வெண்மை நிறம்‌ உடையது, 
பாலில்‌ புரை ஊற்றினால்‌ தயிர்‌ ன்‌ பநர 
ஆகும்‌. தயிரில்‌ நீரைக்‌ கலந்து 
மோர்‌ ஆக்குவார்கள்‌. மோரைக்‌ ய்‌ ட்‌ 4 க்‌ 
கடைந்து வெண்ணெய்‌ எடுப்‌ 7 ர... ட, 
பார்கள்‌. வெண்ணெயைக்‌ காய்சீ ்‌ 
சினால்‌ நெய்‌ ஆகும்‌. பசு புல்‌ மேயும்‌ ; வைக்கோலும்‌ 
தின்னும்‌. பசு அசை போடும்‌ பிராணி. பசுவை 
எல்லா வீடுகளிலும்‌ வளர்ப்பார்கள்‌. 





எருது : எருது பசு இனத்தைச்‌ சேர்ந்தது. 
எருது பயிர்த்‌ தொழிலுக்கு உதவும்‌. 
5. எருது ஏர்‌ உழும்‌; வண்டி இழுக்‌ 
௮ கும்‌. செக்கு இழுக்கவும்‌, கபிலை 
ஏற்றம்‌, கரும்பு ஆலை இவற்றை 
இழுக்கவும்‌ எருது உபயோகப்‌ படு 
கிறது. 





1789-4 


ம்ம்‌ 


ஆடு : ஆடு பசுவைப்‌ போலசீ சாதுவான: 
பிராணி. ஆடும்‌ பால்‌ கொடுக்கும்‌. ஆட்டுக்கு வால்‌ 
குட்டை, ஆட்டில்‌ வெள்ளாடு, 
செம்மறி ஆரு, குறும்பாடு எனப்‌ 
பலவகை உண்டு. வெள்ளாட்டுப்‌ 
பால்‌ உடம்புக்கு நல்லது. வெள்‌ 
ளாடூ தழை தின்னும்‌. மற்ற 
ஆடுகள்‌ புல்‌ மேயும்‌, ஆட்டின்‌ 
உடம்பில்‌ மயிர்‌ அடர்ந்திருக்கும்‌. ஆட்டு மயிரால்‌ 
கம்பளம்‌ நெய்வார்கள்‌. ஆட்டுச்‌ சாணம்‌ சிறந்த எரு 


ஆகும்‌. 


குதிரை : குதிரை வேகமாக ஓடும்‌ பிராணி, 
குதிரைகீகுகீ கொம்பு இல்லை. குறையை கழுத்தில்‌ 
நீளமான மயிர்‌ அடர்ந்து இருக்‌ 
கும்‌. அதற்குப்‌ பிடரி என்பது 
பெயர்‌. குதிரைக்கு வாலிலும்‌ 
மயிர்‌ அதிகம்‌. குதிரையின்‌ கால்‌ 
குளம்பில்‌ பிளவு இல்லை. குதிரை 
புல்‌ மேயும்‌; கொள்ளும்‌, கடலை வ்‌ 
யும்‌ தின்னும்‌. குதிரை அசை டர்‌ ட 
வண்டி இழுக்கும்‌. குதிரையின்‌ மேல்‌ ஏறிச்‌ சவாரி 
செய்வார்கள்‌. சில தேசங்களில்‌ குதிரை ஏர்‌ உழவும்‌ 
உபயோகப்படுகிறது. 








கழுதை : கழுதை விகாரமான மிருகம்‌. அது 
குதிரை இனத்தைச்‌ சேர்ந்தது. கழுதை மூட்டை 


45 


சுமக்கும்‌. கமுதை பொறுமையும்‌ மந்தமும்‌ உள்ள 
பிராணி. வண்ணார்‌, குறவர்‌, கல்‌ 
ஒட்டர்‌ முதலியவர்கள்‌ கழுதையை 
வளர்ப்பார்கள்‌. கமுதை புல்‌ மேயும்‌. 
கழுதையில்‌ கோவேறு கழுதை என 
ஒருவகை உண்டு. அது வண்டி 
இழுக்கும்‌. 

நாய்‌ : நாம்‌ வளர்க்கும்‌ பிராணிகளில்‌ நாய்‌ 
மிகசீ சிறந்தது. நாய்‌ நன்றி உள்ள பிராணி. நாயின்‌ 
வால்‌ வளைந்து இருக்கும்‌. நாய்‌ 
மாமிசம்‌ தின்னும்‌ ; சோறும்‌ தின்‌ 
னும்‌. நாய்‌ மோப்பம்‌ பிடிக்கும்‌. 
நாய்‌ வீட்டைக்‌ காக்கும்‌. நாய்‌ 
தலைவன்‌ சொற்படி நடக்கும்‌. நாய்‌ 
அயலாரைக்‌ கண்டால்‌ குரைக்கும்‌) 
தலைவனைக்‌ கண்டால்‌ வாலைக்‌ குழைத்து ஆட்டும்‌, 
நாய்‌ வேகமாக ஓடும்‌ ; நன்றாக வேட்டை ஆடும்‌. நாய்‌ 
நமக்கு நல்ல தோழன்‌ ஆகும்‌. 

பூனை : பூனை வீடுகளில்‌ வளரும்‌. பூனைக்கு 
மீசை உண்டு. பூனைக்குப்‌ பகலை 
விட இரவில்‌ நன்றாகக்‌ கண்‌ €% 
தெரியும்‌. பூனையின்‌ கால்களில்‌ 
நகம்‌ உண்டு. பூனை நடக்கும்‌ 
போது நகத்தைசீ சுருகீகிக 
கொள்ளும்‌. அது வேண்டும்‌. 
போது நகத்தை நீட்டிக்‌ கொள்ளும்‌. பூனை எலியைப்‌ 




















49 
27. பறவைகள்‌ 


பறக்கும்‌ பிரயாணியைப்‌ பறவை என்கிறோம்‌. 
நாம்‌ குருவி, காகம்‌, கோழி முதலிய பறவைகளைப்‌ 
பார்க்கிறோம்‌. பறவைகளுக்கு இறக்கை உண்டு. 
பறவைகள்‌ முட்டை இட்டுக்‌ குஞ்சு பொரிக்கும்‌. 
பறவைகளில்‌ பலவகை உண்டு. 
பறவைகளில்‌ சிறியது குருவி, குருவி சுறுசுறுப்‌ 
புள்ள பறவை, அது ஓயாமல்‌ அலைநீது திரிந்து 
| கொண்டே இருக்கும்‌. குருவி 
வீட்டுக்‌ கூரைகளிலும்‌, கிணற்‌ 
£ றுச்‌ீ சந்துகளிலும்‌ மரப்‌ 
பொந்துகளிலும்‌ கூடு கட்டி 
வசிக்கும்‌. அது வைக்கோல்‌, 
சருகு, பஞ்சு இவற்றால்‌ கூடு கட்டும்‌. சில குருவிகள்‌ 
மரக்கிளைகளில்‌ தொங்கு கூடு கட்டுவது உண்டு. 
அவை மெல்லிய நாரால்‌ கூட்டைப்‌ பின்னும்‌, அந்தக்‌ 
்‌ கூடு அழகாக இருக்கும்‌. குருவி தானியம்‌, புழு, 
பூச்சி ஆகியவற்றைத்‌ தின்னும்‌. 
குருவி அதிக உயரத்தில்‌ பறவாது. 
காகம்‌ கருமை நிறமானது. 
காகம்‌ கள்ளதீதனம்‌ உள்ள பறவை. 
காகம்‌ மரக்கிளைகளில்‌ குச்சிகளாலும்‌ 
முள்ளாலும்‌ கூடு கட்டி வசிக்கும்‌. 
காகம்‌ குருவியைவிடப்‌ பெரியது. காகம்‌. அழுகிய 
பண்டங்களையும்‌, செத்த பிராணிகளையும்‌ தின்னும்‌. 








30 


அது புழு பூச்சிகளையும்‌ தின்னும்‌; தின்பண்டங்களை 
யும்‌ திருடித்‌ தின்னும்‌. காகம்‌ அசுதீதங்களைத்‌ தின்று 
காற்றைச்‌ சுதீதம்‌ செய்யும்‌. அதனால்‌. அதற்கு 
“ஆகாயத்‌ தோட்டி? என்பது பெயர்‌. காகம்‌ இனதீதோடு 
ஒற்றுமையாக - வாழும்‌; ஆகாரத்தைக்‌ கண்டால்‌ 
இனத்தைக்‌ கரைந்து அழைக்கும்‌; இனத்தோடு 
அதைதீ தின்னும்‌. காகம்‌ அதிகாலையில்‌ எழுந்து 
கரையும்‌. காகம்‌ காலை மாலை இரண்டு வேளைகளிலும்‌ 
நீரில்‌ குளிக்கும்‌. காகம்‌ உயரதீதில்‌ பறக்கும்‌. அது 
அதிக தூரம்‌ வேகமாகப்‌ பறந்து போகும்‌. 


கிளி பறவைகளில்‌ மிகவும்‌ அழகானது. 
கிளியின்‌ நிறம்‌ பச்சை. கிளி மரப்‌ பொந்துகளில்‌ 
வசிக்கும்‌. கிளியின்‌ மூக்கு அடி 
பருத்து நுணி வளைந்து இருக்‌ 
கும்‌. கிளியின்‌ மூக்குச்‌ சிவப்பு 
நிறமானது. கிளி காய்‌ கனி 
களைகீ கொந்திதீ தின்னும்‌. கிளி 
மூக்கினால்‌ கொட்டையை உடைதீ 
துப்‌ பருப்பைத்‌ தின்னும்‌. கிளி ்‌ 
இனிமையாகக்‌ கொஞ்சும்‌. கிளியைப்‌ ப ட்த்ப்ட 
கூண்டில்‌ வைதீது வளர்ப்பார்கள்‌. வளர்க்கும்‌ கிளி. 
பால்‌ குடிக்கும்‌; சோறும்‌ தின்னும்‌. கிளியைப்‌ பேசப்‌. 
பழக்குவார்கள்‌. பழகின கிளி நன்றாகப்‌ பேசும்‌. 
சொன்னதைச்‌ சொல்லும்‌ கிளிப்பிள்ளை. கிளிக்குப்‌. 
பகை பூனை. பூனையைக்‌ கண்டால்‌ கிளி அஞ்சும்‌. 





ணு அணி ர 
ச்‌ ்‌ ஆ ஸி 96 











51 


மயில்‌ ஒரு விநோத டக 
றவவறாம்‌ பெரியது. லுக்‌ 


உண்டு. . ஆண்‌ ள்‌ பழிலுக்கு ரன்‌ 
தோகை உண்டு. மயில்‌ தோகையில்‌ 
கண்கள்‌ இருக்கும்‌. மயில்‌ 
டன்‌ விரித்துக்கொண்டு ஆடும்‌. மயிலுக்கு 
மேகத்தைக்‌ கண்டால்‌ மகிழ்சீசி உண்டாகும்‌. அப்‌ 
"பொழுது அது ஆடதீ தொடங்கும்‌. பெண்மயிலுக்குதீ 
தோகை இல்லை. மயில்‌ தாழவே பறக்கும்‌. அது 
அதிக தூரம்‌ பறவாது. மயிலுக்குத்‌ தானியமே 
முக்கிய உணவு. மயிலும்‌ மனிதர்‌ வளர்க்கும்‌ பறவை 
ஆகும்‌. 
்‌ கோழியை. வீட்டில்‌ வளர்ப்பார்கள்‌. ஆண்‌ 
கோழி -சேவல்‌ எனப்படும்‌. சேவலுக்கு நீண்டு 
அடர்நீத சிறகு உண்டு. சேவலின்‌ 


தலையில்‌ சிவப்பு நிறமுள்ள ல 
கொண்டை இருக்கும்‌. பெட்டைக்‌ (0 
கோழிக்குக்‌. கொண்டை . இல்லை | 
பெட்டைக்‌ கோழியின்‌ சிறகு கப்‌ ப ஆ 

யாக இருக்கும்‌. கோழி புழு பூச்சி அவிவ்‌, 
களையும்‌, தவிடு: தானியங்களையும்‌ பொறுக்கித்‌ 
தின்னும்‌. கோழி குப்பை கிளறும்‌. கோழி விடியற்‌ 
காலையில்‌ கூவும்‌. கோழி முட்டை இட்டு அடை 




















1 ப ப பிம்‌ பபப 
ர ட்ட 4 ஸர %டடு 
ட பட 
பமல்‌ 1 ப உறுவ 
293 த220 
ட 
ல 
0122] 


ந்னு ்‌ 










9 


டட வி ட 
1 பர - 


ர்‌ 













29. எங்கள்‌ பாடசாலை-1 


தேவன்‌ :--இராமா 1 நீ படிதீதுக்‌ கொண்டிருக்‌ 
கிறாயே, அது என்ன புதீதகம்‌ ₹ ப 

இராமண்‌ :--இது * கோவை தமிழ்‌ வாசகம்‌ ?, 
இரண்டாம்‌ புதீதகம்‌. 


தேவன்‌ :--நீ எந்த வகுப்பில்‌ படிக்கிறாய்‌ ₹ 

இராமன்‌ நான்‌ இரண்டாவது வகுப்பில்‌ 
படிக்கிறேன்‌. 

தேவன்‌ ட்‌ படிக்கும்‌ பள்ளிக்கூடம்‌ எங்கு 
இருக்கிறது 3 ப 

இராமன்‌ :--நான்‌ படிக்கும்‌ பள்ளிக்கூடம்‌ 


ஊருக்கு வெளியில்‌ சாலை ஓரத்தில்‌ இருக்கிறது. 








்‌ 


97 
முப்பது பிள்ளைகளே படிக்கிறார்கள்‌. ஓர்‌ உபாத்தியாயர்‌ 
தான்‌ வேலை செய்கிறார்‌. 
இராமன்‌ :--வா, உள்ளே போவோம்‌. 


தேவன்‌ :--இராமா! இதோ தொங்குகிறதே, அது 


்‌_ என்ன ?₹ 


இராமன்‌ :--அது மணிக்கம்பி, காலையில்‌ பாட 


சாலை தொடங்கும்போதும்‌, பகலில்‌ இடைவேளை விடும்‌ 


போதும்‌, மாலையில்‌ முடிவடையும்‌ போதும்‌ மணியை 


. அடிப்பார்கள்‌. காலையில்‌ மணி அடிதீததும்‌ பிள்ளை 


கள்‌ ஒழுங்காக வந்து ஓர்‌ இடத்தில்‌ நிற்பார்கள்‌. 


. அங்குப்‌ பிரார்த்தனை நடக்கும்‌. அப்பொழுது பிள்ளை 
. கள்‌ அமைதியாக இருப்பார்கள்‌. பிரார்தீதனை முடிந்த 
_ தும்‌ வரிசையாக வகுப்புக்களுக்குப்‌ போவார்கள்‌. 


தேவன்‌ :--அதோ பார்‌, மாணவர்கள்‌ அமைதி 


யாகப்‌ பாடத்தைக்‌ கவனிக்கிறார்கள்‌. ஒரு மாணவி 
. நிற்கிறாள்‌. ஒரு மாணவன்‌ எழுதுகிறான்‌. 


இராமன்‌ :--அவர்தான்‌ தலைமை ஆசிரியர்‌. 
அவர்‌ கரும்பலகையில்‌ கணக்குப்‌ போட்டுக்‌ காட்டு 
கிறார்‌. 

தேவன்‌ :-- சுவரில்‌ என்னென்னவோ எழுதி 
இருக்கின்றனவே அவை யாவை? 

இராமன்‌ :--அவை பழமொழிகள்‌. கதைப்‌ 
படங்கள்‌, எழுத்து அட்டைகள்‌, தேசப்படங்கள்‌ இவை 


்‌. மாட்டப்பட்டு இருக்கின்றன பார்‌. 








59 


உள்ளன. பிள்ளைகள்‌ பாயில்‌ அமர்ந்திருக்கிறார்களே, 
பெஞ்சு, சாய்வு மேஜை இல்லையா : 


இராமன்‌ :--எங்கள்‌ பாடசாலையில்‌ பிள்ளைகள்‌ 
பாயிலேயே அமரவேண்டும்‌. ஆசிரியர்களுக்கு மாதீ 
திரம்‌ நாற்காலி, மேஜை உண்டு. அவற்றையெல்லாம்‌ 
நாங்களே செய்கிறோம்‌. வா, பிள்ளைகள்‌ தொழில்‌ 
செய்யும்‌ இடத்திற்குப்‌ போவோம்‌. 


. காட்சிச்சாலை நூறு பிரார்த்தனை ஆசிரியை 


களிமண்‌ மணிக்‌ கம்பி வரிசையாக கதைப்‌ புத்தகம்‌ 

கிராமம்‌ இடைவேளை பழமொழிகள்‌ நூல்‌ நிலையம்‌ 

தானியங்கள்‌ பலமுறை அம்மையார்‌ விதம்‌ விதமான 
பயிற்சி 


1. உங்கள்‌ பள்ளிக்கூடத்தின்‌ பெயரைச்‌ சொல்‌. 

2. உங்கள்‌ பள்ளிக்கூடம்‌ தொடங்கும்‌ நேரமும்‌ முடியும்‌ 
நேரமும்‌ சொல்‌. ப 

3. உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ எத்தனைப்‌ பிள்ளைகள்‌ படிக்‌ 
கிறார்கள்‌ சொல்‌. 

4, உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ எத்தனை ஆசிரியர்கள்‌ வேலை 
செய்கிறார்கள்‌ சொல்‌. ப 

5. உங்கள்‌ பாடசாலையில்‌ உள்ள பொருள்களைச்‌ சொல்‌. 

6. அவற்றுள்‌ நீங்கள்‌ செய்த பொருள்களைச்‌ சொல்‌. 

7. கோடிட்ட இடங்களில்‌ *ஒரு? என்னும்‌ சொல்லை 
ஏற்றவாறு மாற்றி அமைத்துப்‌ படி. 
நிற்கிறான்‌. --- நிற்கிறாள்‌. 

--- நிற்கிறார்‌. ---- நிற்கிறது. 

1789_5 








ட்‌ 
30. எங்கள்‌ பாடசாலை--2 


இராமன்‌ :--இதுதான்‌ எங்கள்‌ தொழிற்சாலை. 
இரண்டு பெண்கள்‌ பஞ்‌ 
27 சைக்‌ கொட்டை நீக்கு 
கிறார்கள்‌. இரண்டு பிள்ளை 
கள்‌ பஞ்சு அடிக்கிறார்கள்‌. 
சில பெண்கள்‌ பட்டை 
போடுகிறார்கள்‌. சிறு 
பிள்ளைகள்‌ தகீளியில்‌ நூல்‌ 
ப நூற்கிறார்கள்‌. பெரிய 
பிள்ளைகள்‌ ராட்டையில்‌ நூற்கிறார்கள்‌. ப 





தேவன்‌ :--உங்களுக்குத்‌ துணி ன ெண்ள்கடட்த 
தெரியுமோ ? அதோ சிலர்‌ தறியில்‌ நெய்கிறார்களே. 
அந்த அறையில்‌ என்ன நடக்கிறது ? ப 

இராமன்‌ :--அங்குப்‌ பிள்ளைகள்‌ தசீசு வேலை: 
செய்கின்றனர்‌. அவர்கள்‌ மரத்‌ ப ன | 
தட்டு, சிறிய பீரோ, நாற்காலி, 
முக்காலி, மேஜை, பெஞ்சு முத 
லியவை செய்கின்றனர்‌. பிரம்‌ 
பாலும்‌ மூங்கிலாலும்‌ பெட்டி, பிட. 22 பறம 
நாற்காலி, மேஜை, தட்டு, கூடை, தூக்கு கூடை; 
முதலியவையும்‌ செய்கிறார்கள்‌. , 





தேவன்‌ :--அந்தப்‌ பெண்கள்‌ அங்கு என்ன. 
। செய்கிறார்கள்‌ ? ப 


62 


இராமன்‌ :--அவர்கள்‌ கோரை கிழிக்கிறார்கள்‌. 
பகீகதீதில்‌ இரண்டு பிள்ளைகள்‌ பாய்‌ நெய்கிறார்கள்‌ 
பார்‌ ! 

தேவன்‌ :--அந்த அறையில்‌ என்ன நடக்கிறது? 

இராமன்‌ :--அதில்‌ தையல்‌ வேலை நடக்கிறது. 
அங்குப்‌ பெண்களும்‌ பிள்ளைகளும்‌ தையல்‌ கற்றுக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. பெண்களுக்குப்‌ பூ வேலையும்‌, 
மணி கோத்தலும்‌ கற்றுக்கொடுக்கிறார்கள்‌. அதன்‌ 
பக்கதீதில்‌ பார்‌ ! சிலர்‌ கயிறு திரிக்கின்றனர்‌. சிலர்‌ 
வலை பின்னுகின்றனர்‌. சிலர்‌ தடுக்கு முடைகின்றனர்‌. 

தேவன்‌ :-- என்ன ஆச்சரியம்‌! இது புது 
மாதிரியான பள்ளிக்கூடமாக இருக்கிறதே! உனக்கும்‌ 
இவையெல்லாம்‌ செய்யத்‌ தெரியுமோ ? 

இராமன்‌ :--ஓ, தெரியுமே ! அதோ பார்‌. அது 
தான்‌ எங்கள்‌ பாடசாலைத்‌ தோட்டம்‌. அதை நாங்களே 
வைத்து வளர்த்தோம்‌. நாங்கள்‌ தினந்தோறும்‌ 
தோட்டவேலை செய்வோம்‌. வா, விளையாடும்‌ இடதீ 
திற்குப்‌ போவோம்‌. 

தேவன்‌ :--இதுதான்‌ விளையாடும்‌ இடமோ ? 
சிறுவர்களும்‌ சிறுமிகளும்‌ ஆடுகிறார்களே. 

இராமன்‌ :--ஆம்‌. சிறுவர்கள்‌ கண்மூடி ஆட்‌ 
டம்‌, பாரிக்‌ கோடு, பிள்ளையார்‌ பந்து, . சடுகுடு 
_ ஆட்டம்‌, ஓடிப்‌ பிடித்தல்‌, தேடிப்‌ பிடித்தல்‌, நொண்டி 
ஆட்டம்‌ முதலிய ஆட்டங்கள்‌ ஆடுகிறார்கள்‌. 
சிறுமிகள்‌ சிலர்‌ ஈட்டி ஆடுகிறார்கள்‌. சிலர்‌ கயிறு 


இ 


63 
தாண்டுகிறார்கள்‌. சிலர்‌ கழங்கு, அம்மானை, பந்து 
இவற்றை ஆடுகிறார்கள்‌. 
தேவன்‌ :--எங்கள்‌ பாடசாலையில்கூட இந்த 
விளையாட்டுகள்‌ எல்லாம்‌ உண்டு. ஆனால்‌ இவ்வளவு 
உற்சாகமாக விளையாடமாட்டார்கள்‌. அதோ, பிள்ளை 
கள்‌ கூட்டமாக முப்பு அங்கு என்ன 
நடக்கிறது 

. . இராமன்‌ சிறுவர்கள்‌ இராட்டினம்‌ சுற்று 
கிறார்கள்‌. இது சுருக்கு மரம்‌. இதில்‌ சிறுவர்‌ சருக்கல்‌ 
ஆடுகிறார்கள்‌. றம்‌ பலகை ஏற்றம்‌. அதன்‌ இரண்டு 
௬௨ முனைகளிலும்‌ இரண்டு 
_ பிள்ளைகள்‌ அமர்நீது ஆடு 
உ கிறார்கள்‌. அதோ பார்‌; 
2 பெரிய பிள்ளைகள்‌ பார்‌ 
்‌ பழகுகிறார்கள்‌. ஒருவன்‌ 
“ ஓடுகிறான்‌. இருவர்‌ 
தாண்டுகிறார்கள்‌. ஒருவன்‌ தண்டால்‌ எடுக்கிறான்‌. 
மற்றொருவன்‌ பஸ்கி எடுக்கிறான்‌. வேறொருவன்‌ 
'கரளா சுற்றுகிறான்‌. இருவர்‌ குஸ்தி செய்கிறார்கள்‌. 

இருவர்‌ கோல்‌ விளையாடுகிறார்கள்‌. 
தேவன்‌ :--இராமா 1! அதோ பிள்ளைகள்‌ வரிசை: 





யாக நிற்கிறார்களே, அவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ ₹ 


இராமன்‌ :--அங்கு மேல்‌ வகுப்புப்‌ பிள்ளைகள்‌ 
தேகப்‌ பயிற்சி செய்கிறார்கள்‌. ஆசிரியர்‌ அவர்களைப்‌ 
"பழக்குகிறார்‌. அவர்‌ எப்படிப்‌ பழக்குகிறார்‌ பார்‌! 


04 


ஆசிரியர்‌ கட்டளை இடுகிறபடி பிள்ளைகள்‌ செய்வதைக்‌ 
கவனி. 
. . தேவன்‌ :-- விளையாடும்‌ இடம்கூட இவ்வளவு 
சுத்தமாக இருக்கிறதே ! நான்‌ ஒவ்வொரு இடத்தையும்‌ 
கவனித்து வந்தேன்‌. வகுப்பு அறைகள்‌, சுவர்கள்‌, 
பாடசாலைப்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ சுதீதமாகவும்‌ அழகாக 
வும்‌ இருக்கின்றன. பிள்ளைகள்‌ சுதீதமாகவும்‌ ஒழுங்‌ 
காகவும்‌ இருக்கிறார்கள்‌. பாடசாலை. என்௫ல்‌ இப்படித்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌. ப 
இராமன்‌ :--பாடசாலையை நாங்களே சுத்தம்‌ 
செய்கிறோம்‌. நாங்கள்‌ பாடசாலையில்‌ அசுத்தம்‌ 
செய்ய மாட்டோம்‌. குப்பைகளைக்‌ கண்ட இடதீதில்‌ 
போட மாட்டோம்‌ ; குப்பைக்‌ கூடையிலேயே கொண்டு 
போடுவோம்‌. தினமும்‌ இருமுறை பெருக்கிச்‌ சுத்தம்‌ 
செய்வோம்‌. சுவர்களில்‌ கிறுக்க மாட்டோம்‌. பாட 
சாலைப்‌ பொருள்களின்‌ அழகைகி கெடுக்க 
மாட்டோம்‌. சுதீதமும்‌ ஒழுங்கும்தான்‌ நாங்கள்‌ 
கற்கும்‌ முதல்‌ பாடம்‌. 

தேவன்‌ :--இராமா இதைப்‌ போன்ற பாட 
சாலையை நான்‌ பார்த்ததே இல்லை. உங்கள்‌ பாடசாலை 
நடவடிக்கைகள்‌ எனக்கு மிகவும்‌ பிடித்திருக்கின்றன. 
அடுத்த வருஷம்‌ நானும்‌ இந்தப்‌ பாடசாலைக்கே வந்து 
விடுவேன்‌. என்‌ நண்பர்களையும்‌ அழைத்து 
வருவேன்‌. உனக்கு வணக்கம்‌. 

இராமன்‌ :--நல்லது. அதோ மணி அடிக்‌ 
கிறார்கள்‌. பாடசாலை முடிந்து விட்டது. பிள்ளைகள்‌ 


65 


ஒழுங்காகப்‌ போகிறார்கள்‌ பார்‌. நாமும்‌ போவோம்‌, 
வா. ப 


தொழிற்சாலை தடுக்கு கூட்டமாக குஸ்தி 

பட்டை ஒழுங்கு சருக்கல்‌ தேகப்‌ பயிற்சி 

தநி பாரிக்கோடு முனைகள்‌ கட்டளை 

கோரை கழங்கு தண்டால்‌ அசுத்தம்‌ 

தையல்‌ வேலை அம்மானை பஸ்கி நடவடிக்கை 

வலை உற்சாகமாக கரளா நண்பர்கள்‌ 
பயிற்சி 


1. உங்கள்‌ பாடசாலையில்‌ கற்பிக்கப்படும்‌ தொழில்களைச்‌ 
சொல்‌. 
2. உனக்குத்‌ தெரிந்த தொழில்களைச்‌ சொல்‌. 
3. உங்கள்‌ பள்ளிக்கூடத்‌ தோட்டத்தைப்‌ பற்றி லந்து 
வாக்கியங்கள்‌ சொல்‌. 
4, உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ விளையாடும்‌ விளையாட்டுக்‌ 
களைச்‌ சொல்‌. ்‌ 
5. உனக்கு இஷ்டமான விளையாட்டு எது என்பதைச்‌ சொல்‌. 
6. கோடிட்ட இடங்களைப்‌ பூர்த்தி செய்து படி : 
ஒருவன்‌ ஓடுகிறான்‌ 
ஒருத்தி 
ஒருவர்‌ 
இருவர்‌ 
பலர்‌ 
ஒன்று --- 
பல 

















7. இவற்றை மவுனமாக வாசி : 
சிறுவன்‌--சிறுமி 
மாணவன்‌--மாணவி 


ஆசிரியர்‌--ஆசிரியை 


66 


்‌ என்ன செய்கிறா 


ர்‌: 


31. யா 


ச 


ணா ப ப டடக்‌ 


[3 


| 
/ 


ப 





67 

















ட்ட. ம தட்டுப 
- ற்‌ தது ்‌ 
* ஒர வத்‌ டகர 
ந இதப்‌ ட்‌ 

ர ்‌ ன ்‌ ப 





பிப 
்‌ 
ர 
॥॥| 


னத்‌ ட்ட நாய்‌ 
(ஒரு சம்பவம்‌) 


ஓர்‌ ஊரில்‌ ஒரு நாய்‌ இருந்தது. அது மிகவும்‌ 
நல்ல நாய்‌. அது இரவில்‌ தூங்காமல்‌ ஊரைச்‌ சுற்றி ' 
வரும்‌ ; திருடரைகீ கண்டால்‌ குரைத்து ஊர்‌ மக்களை 
எழுப்பும்‌. ஊரார்‌ அதனிடம்‌ அன்பாக இருந்தார்கள்‌. 

ஒரு நாள்‌ அந்த நாய்‌ ஒரு திருடனைத்‌ துரத்திக்‌ 
கொண்டு ஓடியது. .திருடன்‌ அதன்மேல்‌ கல்லை வீசி 
எறிந்தான்‌. கல்‌ அதன்‌ காலில்‌ தாக்கியது. காலில்‌ காயம்‌ 
உண்டாகியது. காயதீதிலிருந்து இரத்தம்‌ பெருகியது. 

நாய்‌ நொண்டிக்கொண்டே வைத்திய சாலைக்குசீ 
சென்றது. அது அங்கு வைத்தியரைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வந்தது ; காயம்பட்ட காலைத்‌ தூக்கிக்‌ : காட்டியது. 
அங்கு இருந்தவர்கள்‌ அதை வெருட்டினார்கள்‌. 
வைத்தியர்‌ அவர்களைதீ தடுத்தார்‌. அவர்‌ நாயின்‌ 
காலைக்‌ கவனித்தார்‌. காலில்‌ காயம்‌ பட்டிருப்பதைப்‌ 


66 


பார்தீதார்‌. அவர்‌ காயத்தைக்‌ கழுவிச்‌ சுத்தம்‌ 
செய்தார்‌ ; பிறகு மருந்து வைத்துக்‌ கட்டினார்‌. 

நாய்‌ நாள்தோறும்‌ வைத்தியசாலைக்கு வந்தது. 
வைதீதியரும்‌ அன்போடு அதற்கு மருந்து வைதீதுகீ 
கட்டுக்‌ கட்டி வந்தார்‌. சில நாள்களில்‌ காயம்‌ ஆறி 
விட்டது. நாய்‌ முன்போலவே ஊரைக்‌ காத்து வந்தது. 

ஒரு நாள்‌ நாய்‌ வீதியில்‌ படுத்துக்கொண்டு இருந்‌ 
தது. அப்பொழுது வைத்தியர்‌ சைக்கிளில்‌ அவ்வழி 
யாகச்‌ சென்றார்‌. நாய்‌ வைதீதியரைக்‌ கண்டதும்‌ 
எழுந்து வாலைக்‌ குழைதீதது. வைத்தியர்‌ சட்டைப்‌ 
பையிலிருந்து ஒரு காகித உறை கீழே விழுந்தது. 
வைத்தியர்‌ அதைகீ கவனிக்கவில்லை. அவர்‌ வேகமாகப்‌ 
போய்விட்டார்‌. நாய்‌ அதைப்‌ பார்த்து விட்டது. அது 
அதனை வாயில்‌ கெளவிக்கொண்டு வைத்தியரைப்‌ பின்‌ 
தொடர்ந்து ஓடியது. 

வைதீதியர்‌ வீட்டை அடைந்ததும்‌ சட்டைப்‌ 
பையைப்‌ பார்த்தார்‌. அதில்‌ காகித உறை இல்லை. 
 வீயோ ! அதில்‌ நூறு ரூபாய்‌ நோட்டு வைத்திருநீ 
தேனே ! எங்கேயோ விழுந்து விட்டதே !? என்று 
அலநினார்‌. 

அப்பொழுது நாய்‌ வைத்தியர்‌ வீட்டி ற்குள்‌ 
நுழைந்தது. அது வாயில்‌ கெளவிக்‌ கொண்டு வந்த 
காகித உறையை வைத்தியர்‌ காலடியில்‌ வைதீதது ; 
முகத்தை நிமிர்தீதி அவரைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
வாலைக்‌ குழைத்து நின்றது. 


69 


வைத்தியர்‌ ஆச்சரியம்‌ அடைந்தார்‌ ; நாயின்‌ 
நன்றியறிவை மெசீசினார்‌; அதற்குப்‌ பாலும்‌ சோறும்‌ 
கொடுத்தார்‌. அன்று முதல்‌ அது வைதீதியர்‌ வீட்டு 
நாய்‌ ஆகியது. 


திருடர்‌ இரத்தம்‌ வைத்தியர்‌ உறை 
காயம்‌ வைத்தியசாலை மருந்து நோட்டு 
விடை கொல்‌ 
(2) நாய்க்கு ஏன்‌ காயம்‌ பட்டது £₹ 
2) நாய்‌ காயத்தை எப்படி ஆற்றிக்‌ கொண்டது ₹ 
3) நாய்‌ வைத்தியருக்கு என்ன உதவி செய்தது ₹ : 
பயிற்சி 
இந்தக்‌ கதையை மவுனமாக வாசி. 
இந்தக்‌ கதையை நாயே சொல்வதாகச்‌ சொல்‌. 
இந்தக்‌ கதையை வைத்தியர்‌ சொல்வதாகச்‌ சொல்‌. 
இந்தக்‌ கதையை ஊரார்‌ சொல்வதாகச்‌ சொல்‌. 
திருத்தி வாசி : 
சேணியன்‌ பாத்திரம்‌ செய்வான்‌ 
கன்னான்‌ துணி நெய்வான்‌ 
கொத்தன்‌ மண்‌ வெட்டுவான்‌ 
ஒட்டன்‌ சுவர்‌ வைப்பான்‌ 
பண்டாரம்‌ நீர்‌ பாய்ச்சுவான்‌ 
வெட்டியான்‌ சங்கு ஊதுவான்‌ 


உல்ல 


6. இவற்றை மவுனமாக வாசி : 
ப கோழிக்‌ குஞ்சு 
பூனைக்‌ குட்டி 
எருமைக்‌ கன்று 
தென்னம்‌ பிள்ளை 
வாழைக்‌ கன்று 


70 
33. படம்‌ பார்த்துக்‌ கதை சொல்‌ 


18 1௫. 18 ட்‌ 
ப பக 14 1 
ப 





ர்‌ 


/ (மி ௮ 4 
6 ஸ்‌ வரக மு! ஆ 2 ர்‌ 1 த்‌ 3௯. 
ர ம எலி 





டட. டு 
மதன ன பனலக 
2 
ட 111] 


ரிந்‌ 






34. கொடி வணக்கம்‌ 


கொடி வணக்கமது செய்வோம்‌ -- நாட்டின்‌ 
குறைகள்‌ நீங்கியினி உய்வோம்‌ ; 

முடி வணங்கியதைப்‌ போற்றி -- அதன்‌ 
மூன்று நிறக்குறிகள்‌ சாற்றி. 


பசீசையான ஒரு தோற்றம்‌ -- நமக்குப்‌ 
பக்தி வேண்டுமெனச்‌ சாற்றும்‌ ; 
இச்சையான பொருள்‌ கூடப்‌ -- பகீதி 


இருக்க -வேணுமதை நாட. 





73 





32. பாப்பாப்‌ பாட்டு 


பொய்சொல்லக்‌ கூடாது பாப்பா---என்றும்‌ 
புறஞ்சொல்ல லாகாது பாப்பா. 

தெய்வம்‌ நமகீகுதீதுணை பாப்பா--ஒரு 
தீங்குவர மாட்டாது பாப்பா. 


சோம்பல்‌ மிகக்‌ கெடுதி பாப்பா--தாய்‌ 

சொன்ன சொல்லைத்‌ தட்டாதே பாப்பா. 
தேம்பி அழுங்‌ குழந்தை நொண்டி--நீ 
திடம்கொண்டு போராடு பாப்பா. ப 
ப --பாரதியார்‌. 


1 
ர்‌ ச ர ர 
062/6 








